சிவகுகமயம் . 


பதினெண் கீழ்க்கணக்கு . 


மூவாதியார் செய்த 


ஐந்திணை யெழுபது 


உரையுடன் . 


இலக்கண விளக்க ஆசிரியர் பரம்பரை, 

சோமசுந்தர தேசிகரால் 
பரிசோதிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது . 


வஸந்தா அச்சுக்கூடம் 

மாயூரம் . 
1826 . 


legistered Copyright .] 


[ விலை அணா 


சிவமயம் . 


அமிழ்தினுமினிய தமிழினிடத்தும் தமிழரிடத்தும் 

மிக்க அன்புடையராய 


கேசிங்கன் , 
திருவாளர் , S. இரத்தினம் பிள்ளையவர்கட்கு 

இந்தும் உரிமையாக்கப்பட்டது. 


வ 


ஆ . மாணிக்கம் , 
மணவழகு தமிழகம் , 
செவ்வாய்ப்பேட்டை , சேலம் 


மறறவை 


படுவது 


கண்டது 


முன்னுரை 
சஙகம ரீஇய நூலகளிற் பதினெண்கீழ்க்கலாச்த நூற்றொகையு 
மொன்றென்பா பெரியார் 

நாலடிகளாலாய 

கானமணிக்கடிகை 
முதலாய அற நூல்களும் , ஐந்திணையின் பாற்பட்ட இன்ப நூலகளு 
மிதனுளட வகும் . இவ வகைத்தாய நூல்களுள்ளோண்டுபதித்துள்ள 
ஐந்திணையெழுபது நீங்கலாக 

பலராலும் பல பதிப்புக் 
கள் பதிக்கப்பட்டுள்ளன 

இவ் ஐந்தினை யெழுபது சந கப்புலவரை யுள்ளிட்ட சான்றோ 
ரான மூவாதியாரற் பாடப்பட்டதென்பதைக தவிர , அவரைப் 
பற்றிய விவரம் ஒன்றும் அறிவது மகில்லை 

நூல் எழுபது 
பாக்களை யுடையது . இன்பப பகுதியின்பா m 

இதனிற 
காணும் இழுமென்னேசையும் , விழுமிய பொருளும் , 
போல விள்ளுநதிரனு மிகவும் பாராட்டற பாலன . உரையாசிரியா 
பலராலு மெடுததாளப்பட்டுள்ள இகதுனைச்சீரிய நூலில் மலை 
13 , 14 - வது பாக்களும் , நெய்தலில் கடைச்செய்யுளும் அகப் 
பட்டில் இந்நூலுக்குப் பழைய 

யொன்றுணடெனி 
னும் , அது முதலிருப்பத்தாறு பாக்கட்கே இருக்கின்றது . இவ்வரை 
யோடு இப்பகு கியை இருபதாண்டு த 

கு 

விதவஸ்ரீ 
மு இராகவ ஐயங்காரவாகள் செந்தமிழ் வாயிலாக வெளியிட்டார்கள் . 
மற்றவை பகிக்கப்படவில்லை எஞ்சிய பாக கடகு மூகறிவுடைய 
பெரியாரொருவா குறித்த உரையோடு முதற்றடவையாக இப் 
பொழுது பதிப்பிக்கப்படுகிறது பழக கமிழ் நூல களின 
யுருவம் கண்டு ஒரு நூல் ஒழியா வணணம அழியாவெழுத திலிடுதல் 
மிக மிகததுனபமான செயலே பாமெனினும் அச்சுவாகன மேறிய 
ஞான்றே புலவா சிகாமணி யெனபாாசிலா, இகாகது காங்கள் 
பாடபேதங்களையும் உண ைமயுருவங்களையும் பழா தமிழ நூல 
களைத துருவியாயந்து 

கூசாமல் வெளியிடுவதைக 
காண்பதாலுணடாகும மனக்கசப்பினும் பெரிதாகாது 

துவும் 
அவ்வாறாகா தென்றே கொண்டுள்ளேன . 

கோழைமிடற்றேன சவிகோளுமிலை னாகிய அடியேன அடிப 
பட்ட சானறோா நூலை யாய் தறகுக தகுதியுடையனலலே னாயி 

துகாறும் இந்நூல் அச்சவாகன மேறாக்குறையை நீக்குவா 
னெணனி 

உரையுஙகண்டு ஒருவாறுருவமும் கண்டு பதிததே 
னாகையான் குற்றங்களைந்து குறை மது வாசித்தல கற்றறிந்த 
மாந்தாகட னாம என்பதோடு , இது இனிது முடிகக வலலமைதந்த 
திருவருளை வழுததுகின்றேன் . சோமசுந்தா தேசிகன் . 


முன்னா 


உணமே 


கண்டசாகக 


னும 


பாட்டு முதற் குறிப்பு அகராதி . 


அகன்பனையூர 
அடும்பிமிரெக்கர் 
அவரைபொருந்திய 
ஆலிவிருப்பிற் 
ஆற்றலுடைய 

டுமணலெக்கர் 
இலையமர் 
இவர் திரைநீக்கி 
இனத்தவருங் 
உண்டுறைப்பொய் 
உண்ணாட்டஞ்சான் 
உழலை முருக்கிய 
எழுத் துடை 
எறிசுறாக்குப் 
என்னைகொல் 
ஒல்லோமென் 
ஒழுகுதிரை 


44 
62 

1 
19 
13 
59 

3 
67 
20 
54 
5 : 3 
45 
29 
65 
58 
42 
57 
50 
(51 
63 
18 
24 
52 

7 
21 
27 
28 
14 
39 

2 
22 
38 
11 
5 


ள்ளிதழ்த்தா 


சிறுமீன் 
சூரற்புறவின் 
செங்கதிர்ச் 
தடமென் 
தண்ணுறுங் 
தெண்ணீரருங் 
தேங்கமழ் 
தேரைத்த 
நீரிலருஞ்சுரம் 
நுண்ஞாண் 
பாத்தில்கழுத 
பிரசங் 
பீரிவர் கூ 
பூங்கணிட 
பெருங்கையிடு 
பேதைபக 
பேதையரென் 
பேழ்வாயி 
பொய்கை 
பொரிப்புற 
பொறிகிளர் 
பொன்னிணர் 
மணிநிற 
மன்றத்துறு 
மன்றப்பல 
மன்றமுதுமா 
முடமுதிர் புன்னை 
முள்ளுடை 
யாணர்தல் 
வளை வயலூ 
வார்கதி 
வில்லுழுது 
வெறிகமழ் 


68 
33 
15 
16 
17 
64 
47 
23 
32 
66 
45 
10 
34. 
41 
12 
48 
51 
31 
53 
37 
3 : 

t 
60 
9 
4 
40 
69 
36 
49 
56 
13 
30 
8 


ஒ 


ண்டிரண் 
கண்ணுறு 
கதழுறை 
கல்லோ புறவி 
காதலிற்றீர 
காய்ந் தீயேலென்னை 
காரிகைவாட 
கார்ப்புடை 
குருந்தலைவான்பட 
குறையொன் றுடை 
கொடுவரிவாய்த்த 
கொல்லைப்புனத்த 
கொன்றைக்குழலூ 
கோள்வல் 
கேழலுழுத 
சான்றவர் கேண்மை 


உ 


கடவுள் துணை . 
மூவாதியார் செய்த 


ஐந்திணையெழுபது 


மூலமும் உரையும் . 


க . - குறிஞ்சி . 
க * அவரை பொருந்திய பைங்குர லேனல் 

கவரி மடமா கதூஉம் படர்சாரற் 
கானக நாட மறவல் வயங்கிழைக் 
கியானிடை நின்ற புணை . 

தோழி தலைமகனை வரைவு கடாயது .. 
( இ - ள் ) அவரை பொருந்திய கதிரைடைய பாத் 
கனயைக் கவரிமடமா கதுவாரின்ற படர்ந்த சாரலினை 
!! டைய கானகநாடனே ! மறவாது நினைப்பாயாக : வயங்க 
நின்ற அணியினையுடையாட்கு யானடுவுநின்ற பணை ; 

( க ) 
உ + கொல்லைப் புனத்த வகில் சுமந்து கற்பாய்ந்து 

வானி னருவி ததும்பக் கவினிய 

r இதனை “ பாங்கி தலைவியை நீங்கித் தலைவற்கு ஓம்படை 
சாற்றற்குச் செய்யுள் என்பர் அகப்பொருள் விளக்கவுரைகாரர் . 
( சூத் , கசக ) இளம் பூரணம் சஙடு மேற்கோள் . 

இதனை நச்சினார்க்கினியர் “ வரைவுதலைவரினும் ( தொல் , 
பொ , கள , உய ) என்பதற்கெடுத்தோதி , இதன்கண் " 

என்பதனால் வரைவுதலைவந்தமையும் நீப்பினும் என்பத 
னால் , அவன் வயிற்பரத்தமையுங் கூறினாள் என்றார் . இளம் பூரணம் 
அக மேற்கோள் , 


எ.று. 


நயனுடை 


யன் 


ஐந்திணையெழுபது மூலமும் உரையும் . 


நாடனயமுடைய னென்பதனா னீப்பினும் 
வாடன் மறந்தன தோள் : 

வரைவு மலித்து பொருள் வயிற் பிரிதல் . 
( இ - ள் ) கொல்லைப்புனத்த அகிலைச்சுமந்து கற்கள் மேற் 
பாய்ந்து மழையானுளதாய அருவி முழங்குதலான் அழகு 
பெற்ற நாடன் தன்னைபடைந்தார்க்கீரமுடையனென்ப 
தனான் அவன் பிரித்தானாயினும் வாடுதலை மறந்தன என் 
றோள்கள் ; எ - று . 

( உ ) 
கூ இலையமர் தண்குளவி யேய்ந்த பொதும்பிற் 

குலையுடைக் காந்த ளினவண் டிமிரும் 
வரையக நாடனும் வந்தான்மற் றன்னை 

யலையு மலைபோயிற் றின்று ." 
தோழி தலைமகன் வரைவு மலிந்தமை தலைமகட்குச் சொல்லியது . 

( இ - ள் ) இலை பயின்று தண் குளவிக் கொடிகள் படர்ந்து 
மூடிய பொதும்பின்கட் பூங்கொத்தை புடைப காந்தளின் 
இனவண்டுகளொலிக்கும் வரையகநாடனும் 

வரை வொடு 
வந்தானாதலான் இன்று நமக்கு அன்னையலைக்கும் அலை 
போயிற்று ; எ - று . 

( 2 ) 
ச மன்றப் பலவின் சுளைவிளை தீம்பழ 
முண்டுவந்து மந்தி முலைவருடக் கன்றமர்ந் 

து தலைமகள் உவைகையாற்றா துளததோடு கிளத்தற்குச் 
செய்யுள் என்பர் அகப்பொருள் விளக்க வுரைகாரர் ( சூ . கஎச ) 
இளம் பூ . ரு அஉ மேற்கோள் . 

* தொல்காப்பியம் , பொருளதிகாரம் , களவியல் , சூத்திரம் . 
உய , நச்சினார்க்கினியருரை மேற்கோள் . இளம் பூ . நகச மேற் 
கோள் . பொருநர் முதலியோர் மன்றப் பலவில் தம் வாச்சியங் 
களைத்தொங்க விடுதலியல்பு ; புறம் கஉ அ . க ; ங எச : ரு. 


குறிஞ்சி , 


தாமா சுரக்கு மணிமலை நாடனை 
யாமாப் பிரிவ திலம் . 
தலைமகன் சிறைப்புறத்தானாக இயற்பழித்த தோழிக்குத் 

தலைமகளியற்பட மொழிந்தது . 
( இ - ள் ) மன்றின்கணின்ற பலவின் சுளைமுதிர்ந்த 
இனிய பழத்தைத் தின்றின்புற் றுவந்து அமாவின் முலையை 
மந்திவருட அவ்வாமாத் தன் தன்றிற்குப்போல அன்பு 
பட்டுப் பாலைச்சுரக்கும் அணிமலைநாடனை யாமுளே மாப் 
பிரிவதிலம் : எ - று . 

( ச ) 
ரு சான்றவர் கேண்மை சிதைவின்றா யூன்றி 

வலியாகிப் பின்னும் பயக்கு மெலிவில் 
கயந்திகழ் சோலை மலை நாடன் கேண்மை 
நயந்திகழு மென்னுமென் னெஞ்சு. 

இதுவுமது . 
( இ - ள் ) அமைந்தாருடைய நட்புச் சிதைவின்றி சிலை 
பெற்று அடைந்தார்க்கு வலியாகி மறுடையின் கண் 
பயனைச்செய்யும் ; அது போல , நீராற் நிகழாநின்ற சோலை 
யையுடைய மலைநாடனுடைய நட்பு மெலிவின்றி யின்பத் 
தைத்திகழாநிற்குமென்னாகின்றது என்னெஞ்சு : எ - று . ( ரு ) 
சு பொன்னிணர் வேங்கை கமழு நளிர்சோலை 

நன்மலை நாட மறவல் வயங்கிழைக்கு 
நின்னல்ல தில்லையாலீயாயோ கண்ணோட்டத் 
தின்னுயிர் தாங்கு மருந்து . 
புணர்ந்து நீங்குந் தலைமகனைக்கண்டு தோழி வரைவு கடாயது . 

( இ - ள் ) பொன் போன்ற பூங்கொத்தையுடைய வேங் 
கை கமழாநின்ற குளிர்ந்த சோலையையுடைய நன்மலை 


ஐந்திணையெழுபது மூலமும் உரையும் . 


நாடனே ! மறவாதொழிவாயாக : வயங்கிழைக்கு நின்னல்ல 
தோரணில்லையா தலால் ரின்கண்ணோட்டத்தால் இன்னும் 
ரைத்தாங்கு மருந்து நல்காயோ ? எ - று . 

( சு ) 
எ காய்ந்தீயே லன்னை யி.வளோ தவறில 

ளோங்கிய செந்நீ ரிழிதருங் கான்யாற்றுட் 
டேங்கலந்து வந்த வருவி குடைந்தாடத் 
தாஞ்சிவப் புற்றன கண் . 
பகற்குறிக்கட் டலைமகன் சிறைப்புறந்தானாகப் படைத்து 

மொழிகிளவியாற் றேழி வரைவு கடாயது . 
( இ - ள் ) வெகுவவேண்டா: அன்னாய் குற்றமிலளிவள் : 
மிக்க சிவந்த நீர் தாழ்ந்தோடுங் கான்யாற்றுட்டேனோடுங் 
கலக் துவந்த அருவி நீரைக் குடைந் தாடினளாதலான் இவள் 
கண் தாஞ் சிவப்புற்றன . ஆதலான் ; எ - று . 

( எ ) 
அ வெறிகமழ் தன்சுனைத் தெண்ணீர் துளும்பக் 

கறிவளர் தேமா நறுங்களி வீழும் 
வெறிகமழ் தண்சோலை நாடவொன்றுண்டோ 
வறிவின்க ணின்ற மடம் . 
புணர்ந்து நீங்குந்தலைா கனைக்கண்டு தோழி வரைவு கடாயது . 

( இ - ள் ) விரைகமழா தின்ற குளிர்ந்த ஈனையின்கண் 
தெளிந்த நீர் துளும்பமிளகு படர்ந்து வளாநின்ற இனிய 
மாவினது நறியகனிவீழும் வெறிகமழ் தண்சோலை நாடனே ! 
நின்னறிவின்கணின்றதொரு பேதை மையுண்டோ ? எ - று ( வு ) 

* மன்றத் துறுகற் கருங்கண் முசுவுகளுங் 
குன்றக நாடன் றெளிந்த தெளியினை 
இளம் பூரணம் ருசக மேற்கோள் . 


குறிஞ்சி , 


நன்றென்று தேறித் தெளிந்தேன் றலையளி 
யொன்று மற்றொன்று மனைத்து . 

தலைமகன் சிறைப்புறத்தானாக இயற்பழித்த 

தோழிக்கத் தலைமகளியற்பட மொழிந்தது 
( இ - ள் ) மன்றங்களிலே நெருங்கி பகல்லின் கண் கருங் 
கண்முாக்கள் குதிபாயுங் குன்றக நாடன் என் மனத்தைத் 
தெளிவித்த தெளிவினைப் பிழையாதென்று பேதமிளேற்கு 
அவன் செய்த நலையளியொள் ) . அவ்வொன் அமப் பெற்றித் 
தாய்ப் பழுதாகாது ; எ - று 

( க ) 
கய பிரசங் கொளவீழ்ந்த தீந்தே னிரு அன் 

மரையான் குழவி குளம்பிற் றுகைக்கும் 
வரையக நாட வரையா வரினெந் 
நிரைதொடி வாழ்த லிலள் 

தோழி தலைமகனைக் கண்டு வரைவு கடாயது . 
( இ - ள் ) தேறலைப் பிறர்கொள்ள வீழ்ந்த தீந்தேனி 
( 7 ல்களை Lr யான்கன் . மாலுழக்கும் 
நாடனே வரையாது வருவை பாயின் எங்கணிெைதாடி 
ய / வாழாள் : எ - று 

( கய ) 
கக கேழ வழுத கரிபுனக் கொல்லையுள் 

வாழை முதுகாட்ட கடுவன் புதைத் தயருந் 
தாழருவி நாடன்றெளிகொடுத்தானென்றோழி 
நேர்வளை நெஞ்சூன்று கோல் . 
தலைமகன் சிறைப்புறத்தானகத் தலைமகள் கேட்ப 

இயற்பட மொழிந்தது . 

தலைமகனோடு ஊருங் குலனும் மரபும் புகழும் வாய் 
மையும் கூறற்குச் செய்யுள் என்பர் அகப்பொருள் விளக்கவுரை 
கரரர் ( சூத -கசுகூ 

) . 
t தொல் - சொல் உசக.நச் . 


வாயக 


{ 


ஐந்திணையெழுபது மூலமும் உரையும் . 


( இ - ள் ) பன்றிகள் கொம்பினாலுழுத சுட்டுக்கரித்த 
புனக்கொல்லையுள் வாழைபின் முதிர்ந்த காயைக் குரங்கி 
னுட்கடுவன் களப்புழுதி புட் புதைத் தயருந் தாழ்ந்த அருவி 
களையுடைய நாடன் , என்றோழியாகிய நேர்வளைக்கு நெஞ் 
சூன்றுகோலாகத் தெள்ளிய வஞ்சினங் கூறினான் ; எ - று ( கக ) 
க = *பெருங்கை யிருங்களி றைவன மாந்திக் 
கருங்கான் மாம்பொழிற் பாசடைத் துஞ்சுஞ் 
சுரும்பிமிர் சோலை மலை நாடன் கேண்மை 
பொருந்தினார்க் கேமாப் புடைத்து . 
தலைமகன் சிறைப்புறத்தானாக இயற்பழித்த தோழிக்குத் 

தலைமக ளியற்பட மொழிந்தது 
( இ - ள் ) பெருங்கையையுடைய இருங்களிறு ஐவன 
நெல்லைத் தின்று கருங்காலையுடைய மராம்பொழிலிற் பச் 
சிலை நிழலிற்றுயிலும் வண்டுகளொலிக்குஞ் சோலைமலைநாடன் 
கேண்மையைப் பொருந்தினார்க்கு ஏமாப்பு டைத்து : 

( க 2 ) 
ககூ வார்கதி ரேனல் வளைவாய்க்கிளிகவரு 

நீராற் றெளிதிகழ் சோலை நாடன் கேண்மை 
யார்வத்தினர முயங்கினேன் வேலனு 
மீர வலித்தான் மறி . 
வெறியாட்டெடுத்துக்கொண்டவிடத்துத் தோழிக்குத் 

தலைமகள் அறத்தொடுநின்றது . 
( இ - ள் ) நீண்ட கதிரினையுடைய பசுந்தினையை வளை 
வாய்க்கிளியினங் கவருநீரானே தெளிந்து நிகழாநின்ற 
சோலைகளையுடைய நாடன் கேண்மையைக் காதலினானி 
சம்ப மேவினேன் ; பிரிதலாற்றேனாயினேன் ; அவ்வாற் 

* நச் . ஙகக - இளம் பூ . சுரு அ மேற்கோள் . 


எ - று . 


முல்லை . 


எ.று 


றாமை தெய்வத்தினாயதென்று முருகற்கு மறியையறுக்கத் 
துணிந்தான் வேலோன் ; தோழி ! இதனை விலக்குவாயாக ; 

( கங ) 
கச * குறையொன் றுடையேன்மற் றோழி நிறையில்லா 

மன்னுயிர்க் கேமஞ் செயல்வேண்டு மின்னே 
யராவழங்கு நீள்சோலை நாடனை நம்பி 
லிராவார லென்ப துரை . ! 
தலைமகன் வரும் வழியின் ஏதத்துக்குக் கவன்ற தலைமகள் 

வரைவுவேட்டுத் தோழிக்குச் சொல்லியது . 
( இ - ள் ) நின்னானொருகாரியமுடையேன் : தோழி ! நிலை 
மையில்லாத வென்மன்னுபிர்க்கு அரணஞ்செய்யவேண்டும் ; 
இப்பொழுதே பாம்புகளான் வழங்கப்படுகின்ற நீண்ட 
சோலையை புடைய நாடனை நமமனையின் கணிரவு வரவேண்டா 
வென்பதனைச் சொல் : எ - று 

( கச ) 
குறிஞ்சி முற்றும் . 

உ . - முல்லை . 
கரு செங்கதிர்ச் செல்வன் சினங்கரந்த போழ்தினால் 

பைங்கொடி முல்லை மணங்கமழ வண்டிமிர் 
காரோ டலம்வருங் கார்வானங் காண்டொறு 
நீரோ டலம்வருங் கண் . 
பருவங்கண்டழிந்த தலைமகள் தோழிக்குச் சொல்லியது . 

( இ - ள் ) செய்ய கதிரினை யுடைய செல்வன்சீற்றமடங்கிய 
காலத்தின்கட் பசுங்கொடி.யையுடைய முல்லைகள் பூத்து 

* தொல் , பொரு, கள , சூத்- உய , நச்சினார்க்கினியருரை மேற் 
கோள் . 

t இது " தலைமகள் செறிவிலக்குவித்ததற்குச் செய்யுள் " 
என்பர் அகப்பொருள் விளக்கவுரைகாரர் . ( சூத் . கசுடு ) 


அ 


ஐந்தினையெழுபது மூலமும் உனாம். 


டடணங்கமழ் தலான் வண்டுகள் அலிககக காப்பருவத்தோடு 
தடுமாறுகின்ற முகிலகளையுடைய வானங் கானுந்தோறும் 
நீரோடு கூடத் தடுமாறன்பான கண்கள் ; எ - று ( க ) 
கசு தடமென் பணைத்தோளி நீத்தாரோ வாரார் 

மடநடை மஞ்ஞை யகவக்- கடன் முகந்து 
மின்னோடு வந்த தெழில்வானம் வந்தென்னை 
யென்னாதி யென்பாருமில்.. 


கடவா 


T- று . 


(இதுவுமது . 
( இ - ள் ) பெரியவாய் மெலலியவாக மூங்கில்போனறி 
ருந்த தோளினையுடையாய் நமமைத் துறந்தா ரிக்காலத்து 
வருகின் றிலார் ; மெல்லிய நடையினை | டைய மயில்கள ழைக்கக் 
கடனமுகந்த மின னுடனே வடுகது எழிலின டைய 
வானம் : ஆரலால் , பின்னையும் என்னை வந்து நீ யென் செய்க 
பென் டெங்க பொன்றை சொல்லுவா நமிலல. 

( 2 ) 
கா தண்ணுறுங்கோட துடுப்பெடுப்பக்காரெதிரி 

விண்ணுயர் வானத் துரு மாற்றத் - திண்ணிதிற் 
புல்லுநரில்லார் நடுங்கச் சிறுமாலை 
கொல்லுநர் போல வரும் . 

இதுவுமது . 
( இ - ள் ) குளிர்குறுங்கோடல் துடுப்புப்போலப் பூங் 
குலைகளை யேந்த கார்காலத்தையேன்று கொண்டு முகில்கண் 
மிக்க வானத்தின் கணு நமே றொலிப்பத் நிண்னதாக 
முயங்குவாரையில்லாதார் நடுங்குமவகை துன்பத்தைச் 
செய்யும் மாலை கொல்வாரைப் போல வராநின்றது ; எ - று . ( ங ) 


மூல்லை . 


மா 


கவு கதழுறை வானஞ் சிதற விதழகத்துத் 

தாதிணர்க் கொன்றை யெரிவளரப் பா அ 
யிடிப்பது போலு மெழில்வான நோக்கித் 
துடிப்பது போலு முயிர். 

(இதுவுயது . 
( இ - ள் ) விரை , து துளிகலா முகில்கள் இதரகத்தே 
சிதறத் தா நினையுடைய பூங்கொத்துகளையுடைய கொன் 
கைள் எரிநிறத்தை மிருப்பப்படர் - க !! - வது போலும் 
ழில்விசுமபைக காணுந்தோ மம வருத்தித் துடிப்பது 
பாலாநின்றது. மன னுடலம் ; எ - று . 

( ச ) 
ககூ ஆலி விருப்புற் றகவிப் புறவெல்லாம் 

பீலி பரப்பி மயிலாலச் - சூலி 
* விரிவது போ லுமிக் காரதி ) வாவி 
யுருகுவது போலு மெனக்கு . 

(இதுவுமது . 
( இள் ) மழைத்துளிகளைக காதலித்தழைத் தாக்காடெ 
லாம் தோகைகளை பரப்பி மாலினங்களாடக் கருககொண்டு 
விரிவது போலுமிககாா முழங்க எனக்கு என்னுயிருருகு 
வதுபோலா நின்றது ; எ - று . 

( ரு, 
20 இனத்த வருங்கலை பொங்கப் புனத்த 

கொடிமயங்கு முல்லை தளிர்ப்ப விடி மயங்கி 
யானு மவரும் வருந்தச் சிறுமாலை 
தானும் புயலும் வரும் . 

இதுவுமது . 
( இ - ள் ) இனங்களையுடைய கலைகள் களித்துமிகப் ,, 
புனங்களிலுள்ள கொடிமிடைந்த முல்லை தளிர்ப்ப , இடி 
* வருவது எனவும் பிரதிபேதமுண்டு. 


கா 


ஐந்திணையெழுபது மூல்மும் உரையும் , 


யோடுகூடமிடைந்து யானுமென்காதலரும் வருந்தத் துன் 
பத்தைச் செய்யும் மாலை தானும் மழைப் பெயலும் மேன் 
மேல் வாராநின்றன ; எ - று . 

( சு ) 
உக காரிகை வாடத் துறந்தாரும் வாராமுன் 

கார்கொடி முல்லை யெயிறீனக் - காரோ 
டுடன்பட்டுவந்தலைக்கு மாலைக்கோவெம்மின் 
மடம்வாழ கிற்பா ரிலர் . 

இதுவுமது . 
( இ - ள் ) எம்மழகு சுருங்க எமமை நீங்கினாரும வ 

வருவ 
தற்கு முன்னே கருங்கொடியையுடைய முல்லைகள் நல்லா 
செயி.று போலவருமபக் காபோடுடனே யுளதாய் வந்து 
சமமை நலிகின்ற பாலைக்கு எம்மைப்போல வலியிழந்து 
மெலிவாற்றியிருந்து வாழ்வாரில்லை ; எ - று 

( எ ) 
22 கொன்றைக் குழ.லூதிக் கோவலா பினனிரைத்துக 

கன்றம ராயம் புகுதர - வின்று 
வழங்கிய வந்தது மாலையாங் காண 
முழங்கிவிற் கோலிற்று வான் . 

இதுவுமது . 
( இ - ள் ) கொன்றை யென்னாகின்ற குழலூதிக் கோவ 
லர்பின்னே நிரைத்துக் கன்றை விரும்பிய நிரையாயங்க 
ளூர்தோறும்புக , இவ்விடத்தின் கண் வழங்கவேண்டிவந்தது 
மாலை : யாமிறந்துபடாதிருந்து காணும்படி முழங்கி வில்லைக் 
கோலிற்று மழை ; எ - று . 

( 4 ) 
உ .. தேரைத் தழங்குரற் றார்மணி வாய்திறப்ப 

வார்கலி வானம் பெயறொடங்கிக் - கார்கொள 
வின்றாற்ற வாரா விடுவார்கொல் காதல 
ரொன்றாலு நில்லா வளை . 


முல்லை . 


இதுவுமது . 
( இ - ள் ) ஓசையை புடைய முகில்கள் பெயலைத் தொடங் 
கிக் கார்ப்பருவத்தைக் கொள்ள , நம காதலர் , தேரை 
போன்ற தழங்கு குரலையுடைய குதிரைத்தார்மணிகள் வாய் 
சிறப்ப , இன்று நாம் ஆற்றியுளமாம்வகை வாராது விடுவார் 
கொல்லோ : தோழி நம்வள ஒன்றாகிலும் நிற்கின்ற 
தில்லையால் ; எ - று . 

( கூ ) 
உச கல்லேர் புறவிற் கவினிப் புதன்மிசை 

முல்லை தளவொடு போதவிழ - வெல்லி 
யலைவற்று விட்டன்று வானமு முண்கண் 
முலைவற்று விட்டன்று நீர்.. 

இதுவுமது . 
( இ - ள் ) கல்லெழுந்து கிடந்த கானத்தின் கண் அழகு 
பெற்றுப் புதல்கண்மிசை முல்லைகளும் செமமுல்லைகளும் 
பூக்கண்மலா இரவிகண் முகிலும் அலைவற்று விட்டன : 
மையுண் கண்களும மூலைமறைய நீர் வாரந்தன : எ - று . ( க 0 ) 
உஎ* கார்புடைப் பிண்டி கமழப் புறவெல்லா 

மார்ப்போ டினவண் டிமிர்ந்தாட - நீர்த்தன்றி 
பொன்றா தலைக்குஞ் சிறுமாலை மாறுழந்து 
நின்றாக நின்றது நீர் . 

இதுவுமது . 
( இ - ள் ) கரிய நிறத்தையுடைய அசோகு மலர்ந்து 
கமழக் கானமெல்லாம் மகிழ்வோடு வண்டின் றொகுதி 
முழங்கி தாதளைந்தாடக் காண்பதால் , அழகிய தாதுக் 
களைக் கொட்டுஞ் சிறிய மாலை மயக்கத்தைச் செய்தது ; 
அதனானே கண்களினின்றும் பெருகு நீரா னிறைந்தது 
உடல் ; து நீர்த்தன்று . 

( கூ ) 
-உ சு - வது செய்யுட்கள் இது போது அகப்படவில்லை . 


எ - று . 


ஐந்திணையெழுபது மூலமும் உரையும் .. 


உ வு குருந்தலை வான்படலை சூழச் சுரும்பார்ப்ப 

வாயின் புகுதரப் போயினான் - ஆயிழாய் 
பின்னோடு நின்றுபா ராட்டு மழையென்கோ 
வென்னோடு பட்ட வகை . 

(இதுவுமது . 
( இ - ள் ) குரு , துகளால அலைக்கப்படுகின்ற பெரிய 
மாலபைத் தொடாது வண்டுகள் ஒலிக்க வாயினிற சென 
Ni . தோழி ! என் நண்களினின்றும் ஒடா நின்ற நீரைப் 
என்னோடும் மழையென் பேனோ. எ - று . 

( கச ) 
முல்லை முற்றும் . 


ந - பாலை . 


உ • எழுத்துடைக் கனனி வரக் கூவாய் விழுத்தொடை 

யம்பா லலைக்குஞ் சுரநிறைந்த தும்பாரார் 
பெருந்தகு தாளாண்மைக் கேற்க வரும் பொருள் 
தருமவர் காத லவர் . 

தலைமகளைத் தோழி செலவழங்குவித்தது . 
( இ - ள் ) தகுதிப்பட்ட தாளாண்மைக் கேற்கப் பொரு 
டரும ஈசையிறை சென்ற கங்காதலர் கூர்ந்த பருக்கைக 
கங்கள் நிறைந்த ஈரத்தின் கண்ணே ஆறலைக்குங் கள்வா 
கூரியவில்னற் பொருந்திய அம்பால்லைக்கப்படுதலையும் 
பாரார் . எ - று . 

( க ) 
நய வில்லுழு துண்பார் கடுகிய தானைக்குங் 

கல்சூழ் பதுக்கை யரணத் திறப்பார்கொன் 
மெல்லியல் கண்ணோட்ட மின்றிப் பொருட்கவர்ந்து 
நில்லாத வுள்ளத் தவர் . 
ஆற்றளென்ற தோழிக்கு ஆற்றுவல் என்பதுபடச் சொல்லியது . 


பாலை . 


கங 


|| து ககைக 


சூழாப் பொ 


( இ - ள் ) மென் மொடையாளி . - த்துக கண்ணோட்ட 
மில்லாது , பொநன விதாரிச் சென் ஓருங்காதலா வில்லா 
லடித்துண்பாரும் அவரது தானை ! நெருங்கி 
தகள் நிறைந்தபாத்தைக்கடவார் கொல் எ - று ( உ ) 
ம.க பேழ்வா ய்ய லி குஞ்சாக்கோட்பிழைத்து 
பாவூர்ப் பொதியிற் பகற்பார்க்கு மாரிடைச் 

நன 

ணசைக்கட் சென்றா ரெனநினைந் 
வாழுதியே மற்றென்னுயிர் 

இதுவுமது . 
( இ - ள் ) பெருவாயினை புடைய புலி யானகட்குத திங் 
திரைத்து நிற்குஞ் சுரஞ் சூழ்ந்த வழியைவிட்டு அகன்றா 
பொருளை விரும்பிச் சென் நங்காதல சென்று நினைந்து 
உயிரே ! ஆற்றுவாயாக . எ - று . 

( கூ ) 
.உ நீரி லருஞ்சுரத் தாமானினம்வழங்கு 

மாரிடை யத்த மறைப்பர்கொ லாயிழாய் 
நாணினை நீக்கி யுயிரோ டுடன்சென்று 
காணப் புணர்ப்பதென் னெஞ்சு 
தலை !! கன் செலவு கேட்ட தலைமகள் ஆற்றளாய்க் கூறியது . 

( இ - ள் ) நீர் வற்றிய அருமையான +1 த்திலே விலக 
கின் றொகுதி திரிகின்ற வழியில் நங்காதலரை வேட்டுவர் 
மறைப்பரோ ? ஆயிழாய் ! நாணைக்கைவிட்டு அவருடன் 
சென்று காலும்படித் 

துண்டுகின் !) 

தென்னெஞ்சு, 

( ச ) 
கூகூ . பொறிகிளர் சேவலரிமாற் குத்தி 

நெறிதூ ரருஞ்சுர நாமுன்னி விடலா 
+ பி - ம் சென்றேனருணினைந்து . 
t அரிமாற்றிரங்கி கரிபு மக்கிடைக்கை -சிலம்பு காடுகாண் என 


-று . 


ஐந்திணையெழுபது மூலமும் உரையும் . 


மயர்வொழி சேணுறுங் கொடியக நாட்டத் 
துயர்ந்து தோன்று மலை . 

ஊர் அணித்தென்றல் . 
( இ - ள் ) புள்ளிகள் விளங்குகின்ற சேவல் வரியை 
புடைய மருளைக்கொத்தி யிட்டு நெறியைத் தூர்க்கும இவ் 
வரிய சுரத்தை நாம கடந்துவிடுவோம் ; பேதாய் ! அயர் 
வொழிவாயாக ; அதோ தோன்றுங் கொடி. நமது நாட்ட 
கத்து மலையிற் றோன்றுவது . எ - று . 

( ரு ) 
கூச பீரிவர் கூர்மை மறுமுனை சேர்ந்தலக்குங் 

கூருகி ரெண்கி னருங்கிளை கண்படுக்கு 
நீரி லருஞ்சுர முன்னி யறியார்கொ 
லீரமி னெஞ்சி னவர் . 
ஆற்றளெனக் கவன்ற தோழிக்கு ஆற்றுவலெனக் கூறியது . 

( இ - ள் ) தோழீ ! அன்பற்ற மனமுடையவரெனினு 
நங்காதலர் குருகியை வெளிப்படுத்த வல்ல கூர்மையுடைய 
மறுமுனையைப் போற் சேர்ந்து றுன்புறுத்தவல்ல கூரிய நகங் 
கனயுடைய காடியின் கிளைகளும் கண்படுக்கும் நீரற்ற அருஞ் 
ஈரத்திற் சென்றறியார் கொல்லோ ! எ - று . 

( சு ) 
கூரு சூரற் புறவி னணில்பிளிற்றுஞ் சூழ்படப்பை 

யூர்கெழு சேவதி யோடுவார் திளைக்குந் 
தேரொடு கானந் தெருளிலார் . செல்வர்கொ 
லூரிடு கவ்வை யொழித்து. 

தலைமகனது செலவுணர்ந்து அழங்கிக்கூறியது . 
( இ - ள் ) சூரற்றூரில் அணில் பிளிற்றும் படப்பை 
சூழ்ந்த சிற்றூரிற் பொருணசையாற் சென்றார் திளைக்கும் 
தேரோடு சுரத்துத் தெருள மாட்டாராய்ச் செல்வார் கொல் 
லோ ! ஊரிலுண்டாகிய அலரை அறியாது . எ - று . ( எ) 


யை 


பாலை 


கூசு முள்ளுடை மூங்கிற் பிணங்கிய சூழ்படப்பை 

புள்ளி வெருகுதன் குட்டிக் கிரைபார்க்கும் 
கள்ளம் வழங்குஞ் சுரமென்பர் காதல 
ருள்ளம் படர்ந்த நெறி . 
பிரிவின்கண் ஆற்றளாய தலைமகளைத் தோழி யாற்று வித்தது . 

( இ - ள் ) கூரிய முள்ளையுடைய மூங்கில் பிணங்கிச் 
சூழ்ந்த கொல்லையிற் புள்ளிகளை டைய பூனை தன் குட்டிக் 
கிரைபார்க்குங்குற்ற நிறைந்த சாமென்பர் காதலரின் மவஞ் 
சென்ற நெறி . எ - று . 

அ ) 
நஎ பொரிப்புற வோமைப் புகைபடு நீழல் 

வரிநுதல் யானை பிடியோ டுறங்கு 
மெரிமயங்கு கானஞ் செலவுரைப்பனில்லா 
வரிமயங்குண் கண்ணு ணீர் . 

செலவுமறுத்தது . 
( இ - ள் ) பொரிந்த புறத்தையுடைய ஓமையினது புகை 
படும் நீழலில் கொடுகள் பொருந்திய நெற்றியையுடைய 
யானை தன் பிடி யோடு றங்குந் தீமயங்கிய பாலையிற் செல்ல 
வுரைப்பர் காதலர் ; அரிபடர்ந்த கண்களில் நீர் நில்லாவா 
யின . எ - று . 
ந.அ கோஒள் வல்பயமில் வயமாக் குழுமு 

தா அள்வீ பதுக்கைய கான மிறந்தார்கொ 
லாள்வினையி னாற்ற லகன்றவர் நன்றுணரார் 
மீளிகொண் மொய்ம்பினவர் . 

ஆற்றுவலெனக்கூறியது . 
( இ - ள் ) வினைவல்ல அச்சமில்லாத விலங்குகள் திரண்ட 
அடிகளைக்குத்தும் பதுக்கை நிறைந்த சாம கடந்தார் 
* தட்பக்காலத்து வெப்பமானாதோமை . பெருந்ததை 1 ரு உ வ ஙஉ 
அகலிலை ஓமைஷ V ரு நிஉ . 


ஐந்திணையெழுபது மூலமும் உரையம் . 


கொல்லோ மிக்கவலிமையுடைய எயினர் பொருண சயாம் 
சென் றவாற்ற லறியார் போலும் . எ - று . 

( ய ) 
கூகூ கொடுவரி வாய்த்த துணையிழந் தஞ்சிக் 

கடுவுணங்கு பாறைக் கடவு டெவிட்டு 
நெடுவரை யாத்த மிறப்பர் கொல் கோண்மா 
படுபகை பார்க்குஞ் சுரம் . 

(இதுவுது 
( இள்) (தாவளை , த வரிகளை புடைய தன றுணை பை 
பிழந்தஞ்சி எதிர்வருமபகை கூபப் புலி பார்த்து நிற்குஞ் 
சரத்தைக் கடுவைக கழுத்தலுடைய கடவுள நட மலையை 
ரிகர்த்த அந்தவ MT11 பால்லடைவதனமுன் செல்லப் 
கொல்லோ ! எ - று 

( கக ) 
சுய மன்ற முதுமரத் தாந்தை குரலியம்பக் 

குன்றக நண்ணிக் குறும்பிறந்து - சென்றவ 
ருள்ளிய தன்மையர் போலு மடுத்தடுத் 
தொள்ளிய தும்மல் வரும் .. 

நிமித்தங் காட்டிக் கூறியது . 
( இ - ள் ) முதுமாப் பொததிற் பொருந்திய ஆந்தை குர 
லியமபக் குன்றக நண்ணிவந்து பின் சிற்று ரினின் 

தினை யுந்தன்மையுடையர் போலும் ; அதனானே 
தோழீ ! அடுத்தடுத்துத் தும்மல்வரும எ - று . ( க 2 ) 

நினைப்பவர் போன்று நினையார் கொறும்மல் சினைப்பது 
போன்று கெடும் . என்ற க2-05 - வது திருக்குறளையும் சேய்மைக 
கண்ணராய கேளிர் நினைந்துழி அந்நினைக்கப்பட்டார்க்கு தும் 
மறோன்று மென்னு முலகியல் பற்றி என்னுபரிமேலழகரது விசே 
டக் குறிப்பையு நோக்குக . 


DILO 


நம் டைம 


பாலை . 


க 


யான் 


சக பூங்க ணிடமாடுங் கனவுந் திருந்தின 

வோங்கிய குன்ற மிறந்தோரையா நினைப்ப 
வீங்கிய மென்றோள் கவினிப் பிணிதீரப் 
பாங்கத்துப் பல்லி படும் . 

இதுவுமது . 
( இ - ள் ) அழகிய இடக்கண்ணாடா நின்றது ; 
காணுங் கனாக்களும் திருந்தின : உயர்ந்ததன் அக ணிறைந்த 
பாலையைக் கடந்தாரை யா நினைப்ப வாடிய மெல்லிய தோள் 
களும் பசலை நீங்கி யழகி தாகவும் , பக்கத்தும் பல்லி படா 
நிற்கும் எ - று . 

( ககூ ) 
சீஉ ஒல்லோமென் றேங்கியுயங்கி யிருப்பவோ 

கல்லி லிவர் தமரம் காற்பெய் சிலம்பொலிப்பக் 
கொல்களி மன்னான்பின் செல்லுங்கொ லென்பேதை 
மெல்விரல் சேப்ப நடந்து . 

நற்றயிரங்கல் . 
( இ - ள் ) மாட்டோ மென் றுவாடி மெலி , துாயிருப்பவோ, 
அன்றிக்கல்லை வேர் தலா லுண்டாகும் 

பேரொலியாகக் 
காலிற் பூட்டிய சிலம்பொலிப்ப , மெல்லியவிரல் சேப்ப , 
கொல்களிறன்ன ரீற்றத்தையுடையான் பின் என் பேதை 
செல்லுமோ ! எ - று . 

( கச ) 
பாலை முற்றும் . 


ச-மருதம் : 


சங ஆற்ற லுடைய னரும் பொறி தூ நல்லூர 
னேற்றுச் சிறிதாய காய்வஞ்சி - யேற்றுருவைக் 


சஅ 


ஐந்திணையெழுபது மூலமும் உரையும் . 


என்று 


கட்ட கழுத்திற் புதல்வன் மரபிற்றே 
பட்டஞ் சிதைப்ப வரும் . 

தோழி தலைவியை யாற்றுவித்தது . 
( இ ள் ) அரிய பலனிறைவுடைய நல்லூரான் நேற் 
பண்டாய சிறிதாய காய்வினை நினைந்து தாங்கவல்லன் ; 
புதல்வன் எ.றுபோலு முருவமுடையான் கழுத்தைக்கட்ட 
வும, மதாணியைச் சிதைப்பவும் நினைந்துவரும மாபிற்று . 

( க ) 
சச அகன்பணை யூரனைத் தாமம் பிணித்த 

திகன்மை கருதி யிருப்பன் - முகனமர் 
வேதின் மகளிரை நோவ தெவன்கொலோ 
பேதைமை கொண்டொழுகு வார் . 

தோழி வாயின் மறுத்தல் 
( இ - ள் ) பாண பேதைமைகொண்டொடு குமவர் அ 
கய எதின் மகளிரை நோவதென் ? அகனபணை யூனை மாலை 
யாற் பிளத்தமையை நினைந்து அவன் நிற்பானாயினான் . 

( 2 ) 
சரு பாத்தில் கழுத்திற் புதல்வனுறச் சான்றாள் 

மூத்தோடு மினியர் வருமுலையார் சேரியுள் 
நீத்துநீ ருண்வாய்ப் பாண நீ போய்மொழி 
பத்தாடி யுண்ணினு முண் . 

(இதுவுமது . 
( இ - ள் ) வளர்கின்ற முலையை டையாரது சேரியுள் 
நீ நணவருந்தும் பாணனே ! சேரியுள் புதல்வன் 
கழுத்தைக்கட்டிச் சான்றாய் நிற்கக் காதலர் முற்செல்வார் ; 
நீ சொல்லினுஞ் சொல் ; கூத்தாடி யுண்ணினு முண் . 

( ங ) 


எறு . 


கூ . 


எ - று 


மருதம் . 


ஊனது ( மலானன 


ப .7 க . எ.று. 


சசு உழலை முருக்கிய செந்நோக் கெருமை 

பழனம் படிந்து செய்மாந்தி - நிழல்வதியுந் 
தண்டுறை யூரன் மலரன மார்புறப் 
பெண்டிர்க் குரைபாண வுய்த்து . 

இதுவு.து . 
( இள் ) பாண ! உழுதலை மறுத்த சிவந்த கண்களை 
புடைய எருமை பழனத்திற்படிந்து மாந்தி திமளிலே 
தூங்குங் குளிர்ந்த துறையை யுடைய 
| மார்பைப் புல்லும்படிச் சென்று பாததையாக்கு உரைப்பா 

( ச ) 
சஎ தேங்கமழ் பொய்கை யகவய லூரனைப் 

பூங்கட் புதல்வன் மிதித்துழக்கு - மீங்குத் 
தளர்முலை பாராட்டி யென்னுடைய பாவை 
வளர்முலைக்கஞ் ஞைமுழுகு வார் . 

தோழி குறை நயப்பித்தது . 
( இ - ள் ) ஆங்கு மண நா றுகின்ற பொய்கை சூழ்ந்த 
பாந்த வயலகளையுடைய ஊானை அழகிய கண்களையுடைய 
புதல்வன மிதித்துழக்கும் ; இங்குள்ளார் என்னுடைய பாவை 
லதுதளர் முலைபாராட்டுவதையும் வளர்முலையா லுண்டாகும் 
துன்பத்தினையு மறியார். எ - று 
சவு * பேதை பகலைப் புதல்வன் றுணைச்சான்றா 

மோதநீர் வேலி மகிழ்நற் கென் செய்தும் 
பூவார் குழற்கூந்தற் பொன்னன்னார் சேரியுள் 
ளேவாது செல்பாண நீ . 

பாணந்த வாயின் மறுத்தது . 
* திணைமொழி ஐம்பது ஙச . நோக்குக . 


யன் 


20 


* 


ஐந்திணையெழுபது மூலமும் உரையும் . 
( இ - ள் ) பாண தலைவி பகற்பொழுதைச் சிறுவன் 
றுணையாகக் கழிக்கின்றாளாதலின் கடலை வேலியாகவுடைய 
மகிழ்தற்கு யாம என் செய்த லிய லும் ; பூக்களை யணிந்த 
குழலைாடைய பொன்னன்னார் சேரியுள் ஏவாது சென்று 
ஆராய்வாயாக. எ - று . 
சக யாணர் நல்லூரன் றிறங்கிளர்ப்ப வென்னுடைய 

பாண விருக்க வதுகளை- நானுடையாத் 
தன்னுற்ற தெல்லா மிருக்க விரும்பானை 
நின்னுற்ற துண்டே லுரை , 

இதுவுமது . 
(இள்)புதியவருவாயினையுடைய நல்லூரனது பெருமை 
யை மிகைப்படுத்திச் சொல்வதை நிறுத்துவாயாக , பாண ; 

எந்தலைவி பிடத்து எவ்வகைப்பட்ட 
நலனுமிருக்க விரும்பானைப்பற்றிய வெண்ணம் நினக்கு 
நேர்ந்த துண்டாயின் அதனைச் சொல்வாயாக . எ - று . ( ) 
ரூய ஒள்ளிதழ்த் தாமரைப் போதுறழு மூரனை 
யுள்ளங்கொண்டுள்ளாளென் றியார்க்குரைககோ- வொள்ளிழாய் 
நச்சுப் பணிமொழியுண்டே நான் மேனாளோர் 
பொய்ச்சூ ளெனவறியா தேன் . 

குறை நயப்பித்தது . 
( இ - ள் ) ஒள்ளிய இதழ்களையுடைய தாமரைப்பூவினை 
யொத்த ஊனை யுளத்திற் கொண்டுள்ளா ளென்று யாரிடத் 
துரைப்பேன் ; அவரது நஞ்சு போன்ற முன்னாட்சொன்ன 
மொழி பொய்ச் சூளாமென வறியாதவளாயினேன் . 

( வு ) 
ஐந்திணை ஐம்பது உங . இங்கு கவனிக்கற்பாலது . 


நாணுடையவராய 


எ - று . 


* 


மருதம் . 


உக 


(நக பேதைய ரென்று தமரைச் செறுவவோ 

போதுறழ் தாமரைக் கண்ணானை - நோதக 
வாயது பட்டு மிருப்பவோ மாணிழாய் 

நோவதெவன் மார்பறியு மின்று . 
ஆற்றமையே வாயிலாகப்புக்க தலைமகன் புணர்ந்து நீங்கிய பின்பு 

சென்ற தோழிக்குத் தலைமகள் கூறியது . 
( இ - ள் ) பேதைய சென்று தமரைக் கோபிக்கந்தது 
மோ ? தாமரைப்போநினை யொத்த கண்ணனைக் காணுங் 
கால் வாய்திறவாதிருப்பதைக் கூறவோ ? எதனைக்கூறுவது ? 
இதனை இன்று என்னெஞ்சு அறிபும எ - று 
ரூஉ காதலிற் றீரக் கழிய முயங்கன்மி 

னோதந்து நன்று மொலிபுன லூபனைப் 
பேதைப்பட்டேங்கன்மின் நீயிருமென்னிலா 
வாசை யொழிய வுரைத்து . 

தோழி கூற்று . 
( இ - ள் ) தவிக்கின்ற புனலாற் சூழப்பட்ட ஊரனோடு நீவிர் 
பெரிய இளநிலவில் ஆசை நீங்கப் பேசிக் காதல் நீங்கும்படி 
மிக முயங்கற்க ; பின்னர் பேதை மனத்தினளாய் ஏங்கத் 
தக்க நோயை நீ அடைவாய் . எ - று . 

( ய ) 
நீங உண்ணாட்டஞ் சான்றவர் தந்த நசையிற்று 
னெண்ணாற்குக்கண்ணோட்டந் தீர்க்குது மென்றெண்ணி 
வழிபாடு கொள்ளும் வளவய லூரன் 
பழிபடு நின்மேலது . 

இதுவுமது . 
( இ - ள் ) வளமையான வயலையுடைய ஊரன் உண் 
நாட்டஞ் சான்ற பரத்தையர் தந்த வாசையில் மாழ்கினா 


உஉ 


ஐந்திணையெழுபது மூலமும் உரையும் . 


காளவது 


.ெறு 


னாய்த்தான் எண்ணாத தலைவிக்குக் கண்ணோட்டத் தீர்க்குது 
மென்றெண்ணி வழிபாடுகொள்ளும் : வாயின் மறுத்தால் 
நின்மேற் பழி புண்டாகும் எ - று 
நச உண்டுறைப் பொய்கை வராஅ லினமிரியுந் 

தண்டுறை யூர தகுவதோ - ஒண்டொடியைப் 
பாராய் மனை துறந்து தேரிற் செலவதனை 
யூராண்மை யாக்கிக் கொளல் . * 
வாயின் மறுப்பாளாய்த் தோழி தலை பகற் தகர்த்தியது . 

( இ - ள் ) பொய்கையின் கண்ணே வாலினம் திரிகின்ற 
குளிர்ச்சி பொருந்திய துறையை யுடைய மவனே ! ஒண் 
டொடியைப்பாராது இல்லைத் துறந்த கேரிய செல் வதனைப் 
பெருமையாக்கிக் 

நினக்குத் தகுதியோ ! 

( க 2 ) 
ருரு பொய்கை நல்லூரன் றிறங்கிளர்ப்ப தென் னுடைய 

வெவ்வ மெனினு மெழுந்தீக - வைக 
மறுவில் பொலந்தொடி வீசுமா லாற்றுஞ் 
சிறுவ னுடையேன் றுணை . 

விறலிக்கு வாயின் மறுத்தது . 
( இ - ள் ) பொய்கை நல்லூரனது 

விளங்க 
என்னுடைய தனிமை யுண்டெனினும் நீ சென்று ஆண்டு 
வைகுவாயாக ; மறுவில் பொலந்தொடி நினக்கு வேண்டியன 
ஈயும் ; யான் சிறுவன் றுணையாக நின்று ஆற்றுவேன் . 

( ககூ ) 
ருசா விளைவய லூர னலனுரைக்கு மாதர் 
வளை இய சக்கரத் தாழி - கொளை பிழையா 

தனை இத்துறைக்கே உதாரணங் காட்டுவர் நச்சினார்க் 
கினியர் - தொல் - பொருள் சூ.கருய . 


நன்மை 


எ - று . 


* 


நெய்தல் . 


தன்றிடை யிட்டு வருமேனின் வாழ்நாழ்க 
ளொன்றி யனைத்துமு ளேன் . 

தலைவி கூற்று . 
( இ - ள் ) விளைவயலூனை வளைத்த பரத்தையரது 
வஞ்சத்தினின் படி தப்பிவருமேல் நின் வாழ் நாளெல்லாம் 
அற்றியிருப்பேன் எ - று . 

( கச ) 
மருதம் முற்றும் . 

ரு.- நெய்தல் . 
– எ ஒழுகு திரைக்கரை வான்குருகு வின் றூவி 

யுழிதரு மூதை யெடுக்குந் துறைவனைப் 
பேதையா னென றுணரு நெஞ்சு மினி துண்மை 
யூதிய மன்றே வுயிர்க்கு . 

தலைவி உடகோள் . 
( இ - ள் ) மேலோங்கி வருகின்ற அலைகளை டைய கரை 
பிலே பெரிய அன னங்களின் றுவி வழி தரும்படி ஊதைக் 
காற்றடி ககும 

துறைவனைப் . பேதையானென்றென்னாப் 
உணரு நெஞ்சு இனி துண்மை நம்முயிர்க்கு ஊதியமன் 
தோழீ ! எ - று . 

( க ) 
ரு வு என்னைகொ றோழி யவர்கண்ணு நன்கில்லை 

யன்னை முகனு மிகத்தளர் - நாமினி 
புன்னையம் பூங்கானற் சேர்ப்பனைத் தக்கதோ 
நின்னல்ல தில்லென்றுரை . 

தலைவி தோழிக்கு அறத்தொடு நிற்றல் . 

தனை இத்துறைக்கே உதாரணம் காட்டுவர் நச்சினார்கி 
கினியர் தொல்- பொருள் சூத் ககஉ . 


ஐந்திணையெழுபது மூலமும் உரையும் . 


-- 


எறு 


கடிய 


( இ - ள் ) தோழி ! என் ஐ கண்ணும் நன்கில்லை ; ஆய் 
முகமும் மிகத்தளாநின்றது ; நாம இனிப்புன்னையங் கானற் 
சேர்ப்பனைக் காண்டல் தககதோ ? ஆய்ககு நின்னல்ல 
இல்லை யென் றுரைப்பாயாக 

( உ ) 
நீ • இடுமண லெக்க ரகன்கானற் சேர்ப்பன் 

கடுமான் மணியரவ மென்று - கொடுங்குழை 
புள்ளரவங் கேட்டுக் கலுழ்ந்தாள் சிறுகுடிய 
ருள்ள நாணுவ ரென்று , + 

தமரை அஞ்சியது . 
( இ - ள் ) புட்களி னரவங்கேட்டு இடப்பட்ட பணலா 
லாய கெகர்பபுந்த அகன்ற கானலையுடைய சேர்ப்பனது 

மாவினது மணியோசை யென்று கொடுங்குழை 
சிறுரிலுள்ள தமர் சினங்கொள்வரெனறு வருந்தினார் : 
ஆகையான் சேர்ப்பனே ! இனி நீ வாராதொழிவாயாக . 

( கூ ) 
சு 0 மணி நிற நெய்த லிருங்கழிச் சேர்ப்ப 

ணிநல முண்டகன்றா னென்றுகொ-லெம்போன் 
மணிமல ரெக்கர்மே லோதம் பெயர்ந்து 
துணிமுன்னீர் துஞ்சாதது . 

தோழி தலைவன் சிறைப்புறத்தானாகக் கூறியது . 
( இ - ள் ) அழகிய நிறத்தினையுடைய இருங்கழிகள் 
பொருந்திய நெய்தனிலத்தலைவன் அணிநலமுண்டு நீங்கி 

- இதனைத் தலைவன் குறியிடத்து வரிற் சுற்றத்தார் அறிவ 
ரென்பதற்கு உதாரணங்காட்டுவர் நச்சினார்க்கினியர் . தொல் 
பொருள் - சூ கஙங . 

1 இதனை இத்துறைக்கே உதாரணங்காட்டுவர் . நச்சினார்க் 
கினியர் - தொல் பொருள் - சூ கூசு . 


எ - று 


நெய்கல் . 


உ ( ரு ) 


னான் : 


எ - று . 


எம் மப்போல் வடிய மலர்களையுடைய 

எக்கர் 
மேல் ஓதம பெயாந்து கடல் செல்லாததையும் கண்டா 
னில்லை . எ - று . 

( ச ) 
சுக கண்டிரன் முத்தம் பயக்கு மிருமுன்னீர்ப் 

பண்டங்கொ ணாவாய் வழங்குந் துறைவனை 
முண்டகக கானலுட் கண்டே னெனந்தெளிந்தே 
னின்ற வுணர்விலா தேன் . 

புார்சி வருத்தந் தருமென்று தெளிதல் , 
( இ - ள் ) பெரிய கடலிடத்தோண்ட இறைத்த நாவாய் 
திரிகின் , கடற்றுறைவனை முண்டகககானலுட் கண்டே 
னென நின்ற வண | விலா தயான் கண்டுகள் முத்தம பயா 
| ! என் 
சு. உ அடும்பிமி ரெக்க ரலவன் வழங்குங் 

கொடுங்கழிச் சேர்ப்பன நளா இன்னக்கெனிது 
கள்ள மனத்தா னியனெறி செல்லுங்கொ 
னல்வளை சோர நடந்து . 

குறை நயப்பித்தது . 
( இ - ள் ) அடப்ப மல நிறைந்த மக்கரில் நண்டு விளை 
யாடுங் கழியையுடைய தண்ணந் துறைவன அருளானெனக் 
தெளிந்தேன் : தோழி ! மன்வளை சோரவிட்டுத் தலைவன் 
தனக்குரிய தெயிற செல்.ஓவானோ ? எ - று . 

( சு ) 
சுந . கண்ணுறு நெய்தல் கமழுங் கொடுங்கழித் 
தண்ணந் துறைவனோ தண்ணி லனாயிழாய் 

* இதனை இத்துறைக்கே உதாரணங்காட்டுவர் . நச்சினார்க் 
கினியர் . தொல் - பொருள் சூத் . ககக , பக் . உஎஉ . நம்பி அகப்பொ 
ருள் பக்கஉ அ . 


உ சு 


ஐந்திணையெழுபது மூலமும் உரையும் . 


தண்ணகைப் பட்டதனை யாண்மை யென ககருதின் 
பண்ணமைத் தோண்மேல் வரும் . 

தலைவன் சிறைப்புறத்தானகத் தோழி கூறியது . 
( இ - ள் ) கண்ணையொத்த கரு நீலங் கமழும் வளைந்த 
கறியையுடைய தண்ணந் துறைவனோ அருளிலன் ; ஆபி 
மாய் ! புனமுறுவலை யாண்மையெனக கருதினால் பண்ண 
மைத் தோண்மேல் பசப்பூரா நிற்கும் . எ - று . ( எ ) 
சுச தெண்ணீரருங்கழி வேண்டு மிரைமாந்திப் 

பெண்ணை மேற் சேக்கும் வரைவாய்ப்புணான்றில் ! 
தண்ணந்து றவர்க குயைாய் மடமொழி 
வண்ணந்தா வென்று தொடுத்து . 
தலைவன் சிறைப்புறத்தானுகத் தோழி வரைவு கடாயது . 

( இ.ள் ) தெள்ளிய நீரையுடைய அருங்கழியில் விரும் 
யாங்கு இரைமாந்தி பொழிலின் கட் பெடையோடு தலலு 
ண்ணு மன்றிலே ! மடமொழியின் நலததைத் தருவாயாக 
வென் று தண்ணத்துறைவாக்குச் சொல்வாயாக . எ - று ( அ ) 
சுடு * எறிசுமுக் குப்பை யினங்கலங்கத் தாக்கு 

மறிதிரைச் சேர்பபன கொடுமை யற்றியான் கொல் 
கானக நண்ணியருளுற் றிடக்கண்டுங் 
கானலுள் வாழுங் குருகு . 

இதுவுமது . 
( இ - ள் ) கானலுள் வாழுங் குருகு கானக நண்ணினும் 
அருளொடு இருப்பககண்டும் மறிசுறா சிறுமீன் கூட்டத் 
தைக் கலக்கத்தாக்கும் எறிதிசை சேர்பன் முன் செய்யுங் 
கொடுமையறியான் கொல்லோ ? எ - று 
காசு நுண்ஞாண் வலையிற் பரதவர் போய்த்தந்த 

பன்மீ னுணங்கல் கவருந் துறைவனைக் 
* எறிசுறா நீள்கட லோத முலாய நெறி . திணைமாலை கரு , சந . 


நெய்தல் . 


கண்ணினாற் காண வமையுங்கொலென்றோழி 
வண்ணந்தா வென்னத் தொடுத்து : 

பிரிவு . 
( இ - ள் ) நுண்ணிய கயிற்றாலப் பல கண்களையுடைய 
லயிற் பாதவர் கொண்டுவக, த ரீனுணங் கலைக் குருகு 
கவருர் நறைவனைக் கண்ணாற் கண்டபின் என்ன லனைத் 
சாவென.று கேட்க வமையுமோ ? தோழீ ! எ - று . ( 50 ) 
கூஎ இவர் திரை நீக்கியிட் டெக்கர் மணன் மேற் 

கவர்கா லலவன் றன்பெடை யோடு 
தவழு மிருங்கழிர் சேர்ப்பனோ டென்றோழி 
படர்பசலை யாயின்று தோள் . 

காமமிக்க கழிபடர் கிளவி 
( இ - ள் ) ஒலிக்கின்ற அலனடவிட்டு அவன் நான் 
பெடையோடு ககார் மணவ மேற்றவருங்கா சோப் 
பனோ அதோ தோன்றுவது, தோ ! என் தோள் பசலை 
படா நின்றது . 

( கக ) 
சு. அ சிறுமீன் கவுட்கொண்ட செந்தூவி நாராய் : 

இறுமென் குரல நின் பிள்ளை கட்கே யாகி 
யெறி நீ ரருங்கழிச் சேர்ப்ப னகன்ற 
நறியறிதி மீன்படரு நீ 

. 


. 


1 


எ - று . 


தனை மாண்நலந்தா என்ற துறைக்கும் அவன் விலங் 
குறிலும் என்ற துறைக்கும் உதாரணங் காட்டுவர் . 

நச்சினார்க் 
கினியர் . தொல் - பொருள் - சூ கரு 0 , ககச , பக . ஈ 55 , பக் . ஙகள. 

- இவ்வடி அஃறிணைப் பெயர்களும் , உயர் திணைப் பெயர் 
கன் போல விளியேற்றதற்கு உதாரணமாக எடுத்தாளப்பட்டது . 
தோல் - சொல் விளிமரபு கூ நச் . 


உஅ 


ஐந்திணையெழுபது மூலமும் உரையும் . 


* 


( இ - ள் ) சிறிய மீனக் கவுட் கொண்ட செந்தூவி புடைய 
நாய் ! மிகச்சிறிய மீனினம இளப்பார்ப்புக் கோ யாரு 
மென நினைந்து படர்கின்ற நீ இருங்கழிச செர்ப்பன் படர் 
ந்த நெறி யறிவையோ ! எ - று . 

( கஉ ) 
சுக முடமுதிர் புன்னைப் படுகோட்டிருந்த 

மடமுடை நாரைக் குரைத்தேன் - கடனறிந்து 
பாய்திரைச் சேர்ப்பன் பரித்தேர் வரக்கண்டு 
நீ தகா தென்று நிறுத்து . * 

தோழி தலைமகனை இரவுக்குற நயப்பித்தது . 
( இ - ள் ) வளைந்து முதிர்ந்த புன்னையின் பட்ட நிலையில் 
ருந்த நாரைக்கு உரைத்தேன் தனது கடமையையந்து 
பாய்கன் ) அலேயை யுடைய கடனாடனது பரித்தேர் வரக் 
கண்டு. மேற்செலநகதென றுத் , தவாயாகவென்று 
சொல்லும்படி , எ - று . 1 

( க ..) 
காமஞ் சிதைதல என்ற துறைக்கு 
தாளப்பட்டது தொல் - பொருள் சூ.ககச , பக - அது). 

- எ 0 - வது செய்யுள் கிடைக்கவில்லை . 


உதாரணமாக 


எடுத் 


ப 


வ 


ஆ . மாணிக்கம் , 
மணவழகு தமிழகம் , 
செவ்வாய்ப்பேட்டை , சேலம் , 


Printed at the. " Vasashy Press , Mayavaram . " 


- 


